NOVEMBER/DECEMBER 2023 


FATA23/CATA283/BATA28 — தமிழக வரலாறும்‌ 


பண்பாடும்‌ - 11 


(i Time : Three hours Maximum : 75 marks 


பகுதி அ - (10 % 2௪ 20 மதிப்பெண்கள்‌) 

அட்‌ அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்கவும்‌. 

ர்‌ எந்த போரில்‌ கரிகால சோழன்‌ சேரர்கள்‌, பாண்டியர்கள்‌ 
மற்றும்‌ பதினோரு குறுநில மன்னர்கள்‌ அடங்கிய 
கூட்டிணைவுப்படைகளை வென்றார்‌? 

2. கும்பகோணம்‌ சூரியக்கோயில்‌ கட்டியவர்‌ யார்‌? 

3. மாறவர்மன்‌ சுந்தரபாண்டியனை தோற்கடித்து 

சோழநாட்டுப்‌ பகுதிகளை மூன்றாம்‌ இராஜராஜனுக்கு 

மீட்டுக்‌ கொடுத்தவர்‌ யார்‌? 


4. இரண்டாம்‌ ஜடாவர்ம சுந்தரபாண்டியனால்‌ 
தோற்கடிக்கப்பட்ட கடைசி சோழ மன்னன்‌ யார்‌? 


5. மதுரை நாயக்கர்கள்‌ காலம்‌ பற்றிக்‌ கூறுக. 
6. நாயக்கர்‌ கால காப்பியங்கள்‌ பற்றி நீ அறிவன யாவை? 


7. தமிழ்நாடு கடற்கரையோரத்தில்‌ உள்ள தரங்கம்பாடி 
யாருடையவர்த்‌ தகமையமாக இருந்தது ? 


886 


10, 


11. 


12. 


13. 


இந்தியாவில்‌ ஆங்கிலேயர்கள்‌ கட்டிய முதல்‌ கோட்டை 
எது? 


பெரிய சாமித்தூரன்‌ என்பவர்‌ யார்‌? 


மு. கோதைநாயகி அம்மாள்‌ எபதிய நாவல்‌ ஒன்றைக்‌ 


குறிப்பிடுக. 
பகுதி ஆ - (5 % 5 ௪ 25 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 

(அ) நெடுமுடிக்கிள்ளியின்‌ பல பெயர்கள்‌ யாவை? 


(அல்லது) 


(ஆ) முத்ற்பராந்தச்‌ சோழன்‌ தக்கோலப்போர்‌ குறிப்‌ ட AA 


வரைக. 


(அ) சுல்தானியர்‌ ஆட்சி - குறிப்பு வரைக. 
(அல்லது) 


(ஆ) பாண்டியர்‌ காலத்‌ தொழில்கள்‌ யாவை? 


(அ) நாயக்கர்காலத்தை இஸ்லாம்‌ மதத்தினரான 
செந்நாப்‌ புலவர்கள்‌ சிலரைக்‌ குறிப்பிடுக.. 


(அல்லது) 
(ஆ) 'குற்றாலக்குறவஞ்சி' எம்மன்னர்‌ காலத்தில்‌ 
பாடப்பட்டது? 
2 836 


15. 


16. 


11/2 


18. 


1.9. 


20. 


(அ) நாணயங்களின்‌ முக்கியத்துவம்‌ பற்றி எழுதுக. 
(அல்லது) 
(ஆ) இந்தியாவில்‌ க்‌ க ் வர்த்தக 


மையங்களைக்‌ கு) 


(அ) தழுவல்‌ நாவல்கள்‌ பற்றி கட்டுரை வரைக. 
(அல்லது) 


) இருபதாம்‌ நூற்றாண்டு கவிதையியல்‌ குறித்து 
கட்டுரை வரைக. 


பகுதி இ — (3 ௬ 10 = 30 மதிப்பெண்கள்‌) 


எவையேனும்‌ மூன்று வினாக்களுக்கு விடையளிக்கவும்‌. 


இரண்டாம்‌ நரசிம்மர்‌ பற்றி விவரி. 


வழுதின்‌ என்பது எந்த மன்னர்களைக்‌ குறிக்கிறது? 
கட்டுரை வரைக. 


நாயக்கர்‌ காலப்‌ படைப்புகளைப்‌ பற்றி விவரி. 


பிரெஞ்சுக்காரர்கள்‌ எவ்வாறு இந்தியாவில்‌ தங்களது 
வர்த்தக மையங்களை நிறுவினார்‌? 


இருபதாம்‌ நூற்றாண்டுகள்‌ இசைத்‌ தமிழ்‌ பற்றி விவரி. 


3 886 


